தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TNICCN/ 467/ 2009 -11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[விலை : ரூ . 1.60 காசு . 


R 


தங்க 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


ய வெல்லும் 


எண் 49] 


சென்னை, புதன்கிழமை, டிசம்பர் 16 , 2009 
மார்கழி 1 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


2009 - ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 16 - ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட 

பின்வரும் அவசரச் சட்டமானது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் 
வெளியிடப்படுகிறது : 


தமிழ்நாடு அவசரச் சட்டம் எண் 3/2009 . 


1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டத்தை மேலும் 

திருத்துவதற்கானதோர் அவசரச் சட்டம் . 
இம்மாநிலச் சட்டமன்ற பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறாததாலும் இதன் 
பின்பு காணுகின்ற நோக்கங்களுக்காகத் தாம் உடனடி நடவடிக்கை எடுக்க 
வேண்டியதைத் தேவையானதாக்கின்ற சூழ்நிலைகள் இருந்து வருகின்றன என்று 
தமிழ்நாடு ஆளுநர் தெளிவுறக் காண்பதாலும் ; 

எனவே , அரசமைப்புச் சட்டத்தின் 213 - ஆம் உறுப்பின் (1) - ஆம் கூறின்படி 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைச் செலுத்தி , ஆளுநர் பின்வரும் அவசரச் சட்டத்தை 
இப்போது இதன்மூலம் பிறப்பிக்கிறார் : 

1 . (1) இந்த அவசரச் சட்டம் , 2009 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் குறுந்தலைப்பும் 
சங்கங்கள் (இரண்டாம் திருத்த ) அவசரச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 
(2) இஃது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டத்தின் 89 - ஆம் 89 - ஆம் 
பிரிவில் , (1) - ஆம் உட்பிரிவிற்கான வரம்புரையில் " எட்டு ஆண்டுகள் ஆறு மாதங்கள் " பிரிவிற்கான 
என்று வருகின்ற சொற்றொடருக்குப் பதிலாக " ஒன்பது ஆண்டுகள் என்னும் திருத்தம் . 
சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு 

சட்டம் 
30 / 1983 . 


2009ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 
16ஆம் நாள் . 


சுர்ஜித் சிங் பர்னாலா , 
தமிழ்நாடு ஆளுநர் . 


IV - 2 Sup . ( T ) ( 49 ) 


[ 1 ] 


கால அவ ஆண்டு நகங்களைப் 
டைவதாக 
உள் 


விளக்கவுரை 
தொடக்கநிலைக் கூட்டுறவுச் சங்கங்களைப் பொறுத்த அளவில் 2001 - ஆம் ஆண்டு 
மே திங்கள் 25 - ஆம் நாளிலிருந்தும் , மைய மற்றும் உச்ச நிலைக் கூட்டுறவுச் 
சங்கங்களைப் பொறுத்த அளவில் 2001 - ஆம் ஆண்டு மே திங்கள் 26 - ஆம் 
நாளிலிருந்தும் ஓராண்டுக்கால அளவிற்கு 1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் 
சங்கங்கள் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 30 /1983 ) 89 - ஆம் பிரிவின் (1)- ஆம் 
உட்பிரிவின்கீழ் தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர் . மேற்சொன்ன கால 
அளவிற்குள்ளாக மேற்சொன்ன கூட்டுறவுச் சங்கங்களின் தேர்தல்களை நடத்த 
இயலவில்லையாதலால் மேற்சொன்ன சட்டத்தைத் திருத்தியதன் மூலம் , மேற்சொன்ன 
பிரிவின் கீழ் நியமிக்கப்பட்ட தனி அலுவலர்களின் பதவிக்கால அளவானது 2009 - ஆம் 
ஆண்டு மே திங்கள் 24 - ஆம் நாளுக்கும் அப்பால் மேலும் ஆறு மாதங்களைக் 
கொண்ட ஒரு கால அளவிற்குக் கடைசியாக நீட்டிக்கப்பட்டது . அவர்களின் நியமனக் 
கால அளவானது தொடக்க நிலைக் கூட்டுறவுச் சங்கங்களைப் பொறுத்த அளவில் 
2009 - ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 24 - ஆம் நாளன்றும் , மைய மற்றும் உச்ச 
நிலைக் கூட்டுறவுச் சங்கங்களைப் பொறுத்த அளவில் 2009 - ஆம் ஆண்டு நவம்பர் 
திங்கள் 25 - ஆம் நாளன்றும் முடிவடைவதாக உள்ளது . 

2 . கூட்டுறவுச் சங்கங்களுக்குத் தேர்தல் நடத்துவதற்காக அரசினால் 
ஏற்பளிக்கப்பட்டவாறான கால அட்டவணையின்படி முதல் கட்டத்தில் முதல் இரண்டு 
நிலைகளுக்கான தேர்தல்கள் முறையே , 2007 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 
7 - ஆம் நாளன்றும் 2007 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 11 - ஆம் நாளன்றும் 
நடத்தப்பட்டன . இந்தத் தேர்தல்களின்போது நடைபெற்ற ஒரு சில நிகழ்வுகள் அரசின் 
கவனத்திற்குக் கொண்டு வரப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகள் இம்மாநிலத்திலுள்ள கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கான தேர்தல்களை நடத்தும் அடிப்படை நோக்கத்தையே தகர்ப்பதாக 
அரசு கருதுகிறது . அரசானது , கூட்டுறவுச் சங்கங்களின் தேர்தல்களை அவை 
எங்கெங்கெல்லாம் நடைப்பெற்றனவோ , அங்கெங்கெல்லாம் நீக்கம் செய்வதெனவும் 
அனைத்துக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் புதிய தேர்தல்களை நடத்துவது எனவும் 
முடிவு செய்து அதற்கிணங்கிய வகையில் ஆணையிட்டுள்ளது . சட்டமன்றத்தில் உள்ள 
அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் கலந்தாய்வு செய்த பின்னர் , புதிய 
தேர்தல்களுக்கான புதிய தேர்தல் கால அட்டவணை ஒன்று உரிய முறையில் அரசினால் 
அறிவிக்கப்படும் . 

3 . மேற்சொன்ன பொருட்பாட்டின் காரணமாக , தொடக்கநிலைக் கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கான தேர்தல்களை 2009 - ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 24 - ஆம் 
நாளன்றோ அல்லது அதற்கு முன்னரோ நடத்த இயலாது . அனைத்துத் தொடக்க 
நிலைக் கூட்டுறவுச் சங்கங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுமங்கள் 
அனைத்துருவாக்கப்பட்ட பின்னர் மட்டுமே மைய மற்றும் உச்சநிலைக் கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கான தேர்தல்களை நடத்தவியலும் . எனவே அரசானது , அந்நோக்கத்திற்காக 
மேற்சொன்ன சட்டத்தைத் தக்கவாறு திருத்துவதன்மூலம் தொடக்கநிலைக் கூட்டுறவுச் 
சங்கங்களைப் பொறுத்த அளவில் 2009 - ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 24 - ஆம் 
நாளுக்கு அப்பாலும் மைய மற்றும் உச்சநிலை கூட்டுறவுச் சங்கங்களைப் பொறுத்த 
அளவில் 2009 - ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 25 - ஆம் தேதிக்கு அப்பாலும் மேலும் 
ஆறு மாதங்களைக் கொண்ட ஒரு கால அளவிற்கு மேற்சொன்ன கூட்டுறவுச் 
சங்கங்களின் தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை நீட்டிப்பதென முடிவு செய்துள்ளது . 

4 . இந்த அவசரச் சட்டம் மேற்சொன்ன முடிவிற்குச் செயல் வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 
(ஆளுநரின் ஆணைப்படி ) 

ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


(தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப்பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2009 - ஆம் ஆண்டு 
நவம்பர் திங்கள் 12 - ஆம் நாளன்று குடியரசுத் தலைவரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; 
மற்றும் அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்டம் எண் 


36 / 2009 . 


மையச் சட்டம் 
XVI/1908 . 


1908 - ஆம் ஆண்டு பதிவுச் சட்டத்தை அது தமிழ்நாடு மாநிலத்திற்குப் 
பொருந்துவதைப் பொறுத்த அளவில் மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . (1) இந்தச் சட்டம் 2009 - ஆம் ஆண்டு பதிவு (தமிழ்நாடு திருத்தச்) சட்டம் குறுந்தலைப்பு 
என வழங்கப்பெறும் . 

அளாவுகை 

மற்றும் 
( 2 ) இது , தமிழ்நாடு மாநிலம் முழுவதையும் அளாவி நிற்கும் . 

தொடக்கம் . 
( 3) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2 . 1908 - ஆம் ஆண்டு பதிவுச் சட்டத்தின் 89 - ஆம் பிரிவில் , ( 2A ) எனும் 89 - ஆம் 
உட்பிரிவிற்குப் பின்பு , பின்வரும் உட்பிரிவானது சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : பிரிவிற்கான 

திருத்தம் . 
" (2B ) 1997 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ( நிதி நிறுவனங்களில் ) வைப்பீட்டாளர்களின் 
நலன்கள் பாதுகாப்புச் சட்டத்தின்படி (தமிழ் நாடு சட்டம் 44/1997 ) அசையாச் சொத்தினை 
இடைக்காலப் பற்றுகை செய்வதற்கான அல்லது நீக்குவதற்கான ஆணை ஒன்றைப் 
பிறப்பிக்கிற மாநில அரசானது , அத்தகைய ஆணையின் நகல் ஒன்றினை அச்சொத்தின் 
முழு விவரங்களைக் கொடுக்கிற வகையில் குறிப்பாணை ஒன்றுடன் சேர்த்து , 
மேற்சொன்ன அசையாச் சொத்தானது முழுமையாகவோ அல்லது அதன் பகுதி எதுவுமோ 
எந்த பதிவு அலுவலரின் அதிகார வரம்பிற்குள் அமைந்த உள்ளாட்சி வரம்பிற்குள் 
வருகிறதோ அந்தப் பதிவு அலுவலருக்கு அனுப்புதல் வேண்டும் ; மற்றும் அத்தகைய 
பதிவு செய்யும் அலுவலர் , அத்தகைய ஆணையின் நகலை புத்தக எண் - 1- ல் சேர்த்து 
வைத்தல் வேண்டும் ; அல்லது மின்னணுப்படி எடுக்க ஆவன செய்தல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப்பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


